தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 -14. 
[ R . Dis . No. 197 / 2009 . 
(விலை: ரூ . 4 . 80 காசு . 


டு 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


SMS 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


யே வெல் 


வல்லும் 


எண் 24] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 15 , 2016 
ஆனி 1, துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 


பகுதி III - பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழில் துறை 


அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 12 , தொழில் ( எம் .எம் .சி .1) த் துறை , 27 ஜனவரி 2016 .) 


1957 ஆம் ஆண்டு சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் ( மேம்படுத்துதல் மற்றும் முறைப்படுத்தல் ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 
67 /1957 ) 15 ஆம் பிரிவைச் சார்ந்த , உட்பிரிவுகள் (1 ) மற்றும் ( 1- A ) ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1959 ஆம் ஆண்டு சிறு கனிமச் சலுகை விதிகளில் பின்வரும் திருத்தத்தினை இதனால் 
செய்கிறார் . 


திருத்தம் 


மேற்சொன்ன விதிகளில் , விதி 42 , பகுதி (iii ) இல் , " இருநூற்று எழுபது நாட்கள் என்ற தொடருக்குப் பதிலாக " முந்நூற்றுத் 
தொண்ணூறு நாட்கள் என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


சி . வி . சங்க ர் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


DTP - 24 - III- 1( a)( T - Sup ) - 1 


தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் 205 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K2)த் துறை , 14 டிசம்பர் 2015 .) 
1966ஆம் ஆண்டு பீடி மற்றும் சுருட்டுத் தொழிலாளர்கள் (வேலை வாய்ப்பு நிலைமைகள் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 32/1966 ), 
44ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) மற்றும் (2 ) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 1968ஆம் ஆண்டு 
பீடி மற்றும் சுருட்டுத் தொழிலாளர்கள் (வேலை வாய்ப்பு நிலைமைகள் ) விதிகளில் செய்யக் கருதியுள்ள திருத்தங்களுக்கான பின்வரும் 
அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 44ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3) உட்பிரிவின் பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் 
பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த வரைவு திருத்தங்களுக்கான அறிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து மூன்று திங்கள் முடிவடைந்த 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறும் ஏதேனும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் அவற்றை , சென்னை - 600 006 இல் உள்ள தொழிலாளர் 
நல ஆணையாளர் மூலமாக , அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 


(1) 35ஆம் விதியைச் சேர்ந்த ( ii) துணைவிதியில் உள்ள " ஆண்டு கணக்கு விவர அறிக்கை " என்ற சொற்றொடருக்குப் 

பதிலாக " ஒருங்கிணைந்த ஆண்டு கணக்கு விவர அறிக்கை " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(2 ) படிவம் எண் XII- க்குப் பதிலாக , பின்வரும் படிவம் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


அவையாவன: 


படிவம் எண் .XIII 

( 35ஆம் விதியைச் சேர்ந்த (ii) துணை விதியைக் காண்க ) 
31.3.20.........அன்றுடன் முடிவடைந்த ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த ஆண்டு கணக்கு விவர அறிக்கை . 


1 . தொழிற்சாலை வளாகத்தின் பெயர் : 


2 . 


| 


தொலைபேசி எண் . நிகரி எண் மற்றும் மின்னஞ்சல் 
முகவரியுடன் தொழிற்சாலை வளாகத்தின் முழு முகவரி : 

உரிம எண் : 
4 . உரிமத்தின் செல்திறன் கால அளவு : 


5 . | 


வேலையளிப்பவரின் பெயர் , கைபேசி எண் மற்றும் 
மின்னஞ்சல் முகவரி: 
மேலாளர் அதிகாரமளிக்கப்பட்ட நபரின் பெயர் , முகவரி , 
கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியுடன் : 


7 . | தொழிற்சாலை வளாகத்தில் அன்றாடம் பணியமர்த்தப்பட்ட 

தொழிலாளர்களின் சராசரி எண்ணிக்கை: 
( a ) ஆண்க ள் : 
( b ) பெண்க ள் : 
( c ) இளையோர் : 

(1) ஆண் : 
( ii ) பெண் : 
மொத்தம் : 
8 . தொழிற்சாலை வளாகத்தில் மாதந்தோறும் பணியமர்த்தப்பட்ட 

வீட்டுப் பணியாளர்களின் சராசரி எண்ணிக்கை: 


9 . வாரந்திர விடுமுறை: 
10 . தொழிற்சாலை வளாகத்தில் அந்த ஆண்டில் பணிபுரிந்த 

நாட்களின் எண்ணிக்கை . 
11 . அன்றாடப் பணி நேரமும் , மிகைப்பணி நேரமும் : 
12 . ஒரு வாரத்தில் பணிபுரிந்த வழக்கமான காலஅளவு : 

மிகைநேரப் பணிக்கான ஊதியம் மற்றும் படிகள் உட்பட 
வழங்கப்பட்ட மொத்த சம்பளத் தொகை ஊதியம் : 


14 . பணியிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட இடைக்கால பணிநீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை: 


அந்த ஆண்டில் பணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட 
பணியறவு செய்யப்பட்ட /பணி நீக்கம் செய்யப்பட்ட பதவி 
விலகிய பணி ஒய்வு பெற்ற /இறந்து போன 

பணியாளர்களின் எண்ணிக்கை: 
( ii ) வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை : 


(i) அந்த ஆண்டில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 

பணியாளர்களின் எண்ணிக்கை: 
( iv ) வழங்கப்பட்ட பிழைப்பூதியப் படித் தொகை : 
15 . ஊதியங்கள் 
(i ) பிடித்தம் செய்யப்பட்டு வழங்கப்பட்ட மொத்த ஊதியங்கள் : 

( a ) அடிப்படை ஊதியம் : 
( b ) அகவிலைப்படி : 
( c ) மிகைநேரப் பணிக்கான ஊதியம் : 
( d ) ஆதாயமற்ற மிகைச்சம்பள பகிர்வு : 
( e ) ஏனையப் படிகள் ( ரொக்கத்தில்): 
(f ) அந்த ஆண்டில் வழங்கப்பட்ட முந்தைய ஆண்டுக்கான 

நிலுவைச் சம்பளம் : 
( ii ) மாதமொன்றுக்கு ரூ . 18 , 000/ - க்கு மிகாமல் ஊதியம் 

பெறும் நபர்களின் எண்ணிக்கை (* மத்திய அரசின் 
அறிவிக்கைக்கேற்ப மாறுதலுக்குட்பட்டது ) 
ஆண்க ள் : 


பெண்கள் : 


T 


| 


ண 


SD 


இளையோர்: 
( ii) சலுகை தொடர்பான பண மதிப்பு விவரங்கள் : 
( iv ) ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட விவரங்கள் : 

பிடித்தம் செய்யப்பட்டவாறு 


தொடர்புடைய 
பணியாளர்களின் 
எண்ணிக்கை 


பிடித்தம் செய்யப்பட்ட 
மொத்தத் தொகை 


(a ) அபராதங்கள் 
(b ) சேதங்கள் இழப்பு 
(c ) ஒப்பந்த மீறல் 
( d ) ஏனையவை 


மொத்தம் 


( v) ஊதிய கால அளவு 


( vi ) ரொக்கமாக செலுத்தப்பட்ட மொத்த ஊதியங்கள் 
( vi ) பிறவகையில் வழங்கப்பட்ட ஊதியத்தின் மொத்த 

ரொக்க மதிப்பு 
( viii) அபராதத் தொகையிலிருந்து வழங்கல் 


நோக்கம் 


நோக்கம் 


தொகை 


* 


2 


(vi) அந்த ஆண்டின் இறுதியில் கையிருப்பிலுள்ள எஞ்சிய 

அபாரதத் தொகை 
( ix ) தமிழ்நாடு தொழிலாளர் நல நிதி வகையில் 

வசூலிக்கப்பட்டு அபாரதத்தொகை செலுத்தியதற்கான 
விவரங்கள் 

பணம் செலுத்திய முறை : 
( b ) தொகை : 
16 . விடுப்பு : 
(i) ஈட்டிய விடுப்பு பெறுவதற்குத் தகுதியான 

பணியாளர்களின் எண்ணிக்கை : 
( ii ) தொழிற்சாலை வளாகத்தில் பணிபுரிந்து 

பணியாளர்களுக்கு , அந்த ஆங்கில ஆண்டில் விடுப்பு 

வழங்கப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை: 
( iii ) ஈட்டிய விடுப்பிற்குப் பதிலாக ஊதியம் சம்பளம் 

வழங்கப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை: 
17 . மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்ட நடவடிக்கைகள் : 
(i) குழந்தைகள் காப்பகம் : 
( ii ) சலவை வசதிகள் : 
( iii ) தீயணைப்பான் : 
(iv ) முதலுதவிப் பெட்டி : 
18 . பேறுகாலச் சலுகைகள் : 
பின்வருவனவற்றிற்கான 

தொழிற்சாலை 
சலுகைகள்: 

வளாகங்களில் / 
வீடுகளில் 
பணியமர்த்தப்பட்டு 
இச்சலுகைகளை 
பெற்ற பணியாளர்களின் 

எண்ணிக்கை 
( a) கருச்சிதைவு : 

பிள்ளைப்பேற்றுநிலை 
( c ) உடல்நலமின்மை 
( d) மருத்துவச்சலுகை 

மொத்தம் 
( ii ) 1961ஆம் ஆண்டு மகப்பேறுச் சலுகைச் சட்டத்தின் 

6ஆம் பிரிவின்கீழ் அறிவிப்பு அளித்த பெண்களின் 
எண்ணிக்கை: 
பிள்ளைப்பேறு நிலையிலிருப்பதைத் தெரிவிக்கும் 
அறிவிப்பு பெறப்பட்டதன் பேரில் விடுப்பு அனுமதி 
பெற்ற பெண்களின் எண்ணிக்கை: 


S 


செலுத்தப்பட்ட 
மொத்த தொகை 


2 


5 


( iv ) சம்பந்தப்பட்ட பெண்ணைத் தவிர மற்ற நபர்களுக்கு எண்ணிக்கை: 
தொகை வழங்கப்பட்ட நேர்வுகள் : 

வழங்கப்பட்ட தொகை : 
மேல்முறையீட்டு அதிகாரி அல்லது ஆய்வாளரின் எண்ணிக்கை: 

ஆணையின் பேரில் தொகை வழங்கப்பட்ட நேர்வுகள் : வழங்கப்பட்ட தொகை : 
( vi) நிராகரிக்கப்பட்ட பேறுகாலச் சலுகைக்கான கோரிக்கைகள் : எண்ணிக்கை : 

வழங்கப்படாதத் தொகை : 
( vii ) நிராகரிக்கப்பட்ட மருத்துவப்படிக்கான கோரிக்கைகள் : எண்ணிக்கை: 


செலுத்தப்படாதத் தொகை : 
( vii) கருச்சிதைவிற்காக விடுப்பு விண்ணப்பிக்கப்பட்டு , எண்ணிக்கை: 
ஆனால் அவை நிராகரிக்கப்பட்ட நேர்வுகள் : 

வழங்கப்படாத தொகை : 
(ix) பிரிவு 10 - இன் கீழ் உடல் நலமின்மைக்கு கூடுதல் எண்ணிக்கை: 

விடுப்புக்கு விண்ணப்பிக்கப்பட்டு ஆனால் வழங்கப்படாத தொகை : 

நிராகரிக்கப்பட்ட நேர்வுகள் : 
( x) 1961ஆம் ஆண்டு பேறுகாலச் சலுகைச் சட்டத்தின் எண்ணிக்கை : 

12ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் வரம்பு வழங்கப்படாதத் தொகை : 
நிபந்தனையின் கீழ் பேறுக்காலச்சலுகை , அல்லது 

மருத்துவப்படி மறுக்கப்பட்ட பெண்கள் : 
( x ) 1961ஆம் ஆண்டு பேறுகாலச் சலுகைச் சட்டத்தின் 

8 - ஆம் பிரிவின் கீழ் நிருவாகத்தால் பேறுகாலத்திற்கு 
முன்னும் பேறுகாலத்திற்கு பின்னும் கட்டணமின்றி 

பராமரிப்பு வசதி பெற்ற நேர்வுகளின் எண்ணிக்கை : 
19 . மிகை ஊதியம் : 
(1) மிகை ஊதியம் அளிக்கப்பட்டதன் வாயிலாக பயனடைந்த 

பணியாளர்களின் எண்ணிக்கை: 
( ii ) அறிவிக்கப்பட்ட மிகை ஊதியத் தொகை விழுக்காடு : 
( iii ) வழங்கப்பட்ட மிகை ஊதிய மொத்த தொகை : 
( iv) தொகை வழங்கப்பட்ட நாள் : 
20 . நிரந்தரத் தகுதி நிலை வழங்குதல் : 
( i) 480 நாட்கள் தொடர்ச்சியாக பணி நிறைவு செய்த 

தற்காலிகப் பணியாளர்களின் எண்ணிக்கை : 
( ii ) அந்த கால அளவில் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட 

பணியாளர்களின் எண்ணிக்கை : 
(iii) அந்த கால அளவில் , அதுவரையில் பணி நிரந்தரம் 

செய்யப்படாத பணியாளர்களின் எண்ணிக்கை: 
(iv ) கால தாமதத்திற்கான காரணங்கள் : 
21 . ஒப்பந்தத் தொழிலாளர் : 
( 1) ஒப்பந்ததாரர்களின் பெயர் மற்றும் முகவரிகள் : 
( ii ) ஒப்பந்தக் கால அளவு : 

பணியிலமர்த்தப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களின் 

பணியின் செயல்பாடுகளின் தன்மை : 
(iv ) | ஒவ்வொரு ஒப்பந்ததாரரால் பணியமர்த்தப்பட்ட 

பணியாளர்களின் உயரளவு எண்ணிக்கை: 


( iii ) | 


6 


பணிபுரிந்த நாட்களின் எண்ணிக்கை: 
( iv ) மனித உழைப்பு நாட்களின் எண்ணிக்கை: 
22 . மாநிலங்களிடையே இடம்பெயர்ந்த வேலையாட்கள் : 
(i ) சொந்த மாநிலத்திலுள்ள ஒப்பந்ததாரர்களின் பெயர் 

மற்றும் முகவரிகள் : 
(ii ) பணி வழங்கும் மாநிலத்தில் ( தமிழ்நாடு ) உள்ள 

முதன்மை வேலையளிப்பவரின் பெயர் : 
( iii ) ஒப்பந்தக் கால அளவு : 

பணியிலமர்த்தப்பட்ட இடம்பெயர்ந்த பணியாளர்களின் 

பணியின் செயல்பாடுகளின் தன்மை : 
(V ) ஒவ்வொரு ஒப்பந்ததாரரால் பணியிலமர்த்தப்பட்ட , 

இடம்பெயர்ந்த பணியாளர்களின் உயரளவு எண்ணிக்கை: 
( vi) பணிபுரிந்த நாட்களின் எண்ணிக்கை : 
( vii ) மனித உழைப்பு நாட்களின் எண்ணிக்கை : 
( viii ) வழங்கப்பட்ட இடப்பெயர்வு படித்தொகை : 
(ix) பணிபுரியும் இடத்திலிருந்து வெளியிடத்திற்குச் சென்று 

திரும்பியதற்கு வழங்கப்பட்ட பயணப்படித் தொகை : 
( x ) பணிபுரியும் இடத்திலிருந்து வெளியிடத்திற்குச் சென்று 

திரும்பியதற்காக வழங்கப்பட்ட சம்பளத் தொகை : 


வேலையளிப்பவரின் கையொப்பம் . 


நாள் : 
இடம் : 


குமார் ஜெயந்த் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு)த் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 54 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K -2) த் துறை , 25 பிப்ரவரி 2016.) 


1951 ஆம் ஆண்டு மலைத் தோட்டத் தொழிலாளர் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 69/ 1951 ) 43 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 1955 ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர் விதிகளில் செய்யக் 
கருதியுள்ள திருத்தங்களுக்கான பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 43ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) 
உட்பிரிவின் வரம்பு நிபந்தைனையில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் 
வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஆறு வாரங்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் இந்த வரைவு திருத்தங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர் , யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் 
என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 -இல் உள்ள 
தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் 
செயலகம் சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவேண்டும் . 


வரைவுத் திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 


(1) 83ஆம் விதியைச் சேர்ந்த (ii ) துணைவிதியில் உள்ள " படிவ எண் 16 - இல் இரு படிகளில் ஆண்டு விவர கணக்கு அறிக்கை 
ஒன்று என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " படிவ எண் 27 - இல் ஒருங்கிணைந்த ஆண்டு கணக்கு விவர அறிக்கை " என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


(2 ) 83ஆம் விதியின் (2 ) துணை விதி விட்டுவிடப்பட வேண்டும் : 


( 3 ) படிவ எண் 16 முதல் படிவ எண் 21 வரையிலானவை விட்டுவிடப்பட வேண்டும் : 


(4 ) படிவ எண் 26 - க்குப் பின்னர் பின்வரும் படிவம் சேர்த்துக்கொள்ளப்படவேண்டும் . அதாவது : 


" படிவ எண் 


27 


( 83 - ஆம் விதியைச் சேர்ந்த (1) துணைவிதியின் கீழ் வரையறுக்ப்பட்டது ) 


31.12.20 - - அன்றுடன் முடிவடைந்த ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த ஆண்டு கணக்கு விவர அறிக்கை . 


1 . மலைத்தோட்டப் பண்ணையின் பெயர்: 


2 . மலைத்தோட்டப் பண்ணையின் நிகரி எண் மற்றும் 

மின்னஞ்சல் முகவரியுடன் முழு அஞ்சலக முகவரி: 


3 . மலைத்தோட்டப் பண்ணையின் தன்மை : 


4 . மலைத்தோட்டப் பண்ணையின் பரப்பளவு : 


5 . பதிவு எண் : 


6 . வேலையளிப்பவரின் பெயர் , கைபேசி எண் மற்றும் 

மின்னஞ்சல் முகவரி : 


7 . மேலாளரின் அதிகாரமளிக்கப்பட்ட நபரின் பெயர் , முகவரி , 

கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியுடன் : 


8 . அந்த ஆண்டில் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களின் 
எண்ணிக்கை 

ஆண்கள் 


பெண்கள் 


வளரிளம் 
பருவத்தினர் 


மொத்தம் 


9 . அன்றாடம் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களின் 
சராசரி எண்ணிக்கை 


ஆண்கள் 


பெண்கள் 


மொத்தம் 


வளரிளம் 
பருவத்தினர் 


10. வாராந்திர விடுமுறை : 


11 . அந்த ஆண்டில் பணிபுரிந்த நாட்களின் எண்ணிக்கை : 


12 . ஒரு வாரத்தில் பணிபுரிந்த வழக்கமான கால அளவு : 


13 . கொடுக்கப்பட்ட ஓய்வு இடைவேளை 


14 . படிகள் உட்பட வழங்கப்பட்ட மொத்த சம்பளத் 

தொகை ஊதியங்கள் 


15 . பணியிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட இடைக்கால 
பணிநீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை: 


அந்த ஆண்டில் பணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட / 
பணியறவு செய்யப்பட்ட / பணி நீக்கம் செய்யப்பட்ட / 
பதவி விலகிய / பணி ஓய்வு பெற்ற / இறந்து போன 
பணியாளர்களின் எண்ணிக்கை : 

வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை : 
(iii) அந்த ஆண்டில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 

பணியாளர்களின் எண்ணிக்கை: 
(iv) வழங்கப்பட்ட பிழைப்பூதியப்படித் தொகை : 


16 . ஊதியங்கள் 


( ii ) 


(i) பிடித்தம் செய்யப்பட்டு வழங்கப்பட்ட மொத்த ஊதியங்கள் : 

( a ) அடிப்படை ஊதியம் : 
( b ) அகவிலைப்படி : 
( c ) மிகைநேரப் பணிக்கான ஊதியம் : 
(d ) ஆதாயமற்ற மிகைச்சம்பள பகிர்வு : 
( e ) ஏனையப் படிகள் ( ரொக்கமாக) : 
(f ) அந்த ஆண்டில் வழங்கப்பட்ட முந்தைய ஆண்டுக்கான 

நிலுவைச் சம்பளம் : 
மாதமொன்றுக்கு ரூ . 18 , 000/ - க்கு மிகாமல் ஊதியம் 
பெறும் நபர்களின் எண்ணிக்கை (*மத்திய அரசின் 
அறிவிக்கைக்கேற்ப மாறுதலுக்குட்பட்டது ) 
ஆண்க ள் : 
பெண்கள் : 
இளையோர் : 
ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட விவரங்கள் : 
பிடித்தம் செய்யப்பட்டவாறாக 

தொடர்புடைய 
தொழிலாளர்களின் 

எண்ணிக்கை 
( a ) அபராதங்கள் 
(b ) சேதங்கள் இழப்பு 
( c) ஒப்பந்த மீறல் 
( d ) ஏனையவை 

மொத்தம் 
(iv ) ஊதிய கால அளவு 

ரொக்கமாக வழங்கப்பட்ட மொத்த ஊதியங்கள் 
( vi) பிறவகையில் வழங்கப்பட்ட ஊதியத்தின் மொத்த 

ரொக்க மதிப்பு 
( vii ) அபராதத் தொகையிலிருந்து வழங்கல் 

நோக்கம் 


பிடித்தம் செய்யப்பட்ட 
மொத்தத் தொகை 


தொகை 


( a) 


( b ) 


( vii ) அந்த ஆண்டின் இறுதியில் கையிருப்பிலுள்ள எஞ்சிய 

அபாரதத் தொகை 
(ix ) தமிழ்நாடு தொழிலாளர் நல நிதி வகையில் 

வசூலிக்கப்பட்டு அபாரதத்தொகை செலுத்தியதற்கான 
விவரங்கள் 


(a) பணம் செலுத்திய முறை : 
( b ) தொகை : 
17 . விடுப்பு : 
(1) ஈட்டிய விடுப்பு பெறுவதற்குத் தகுதியான 

பணியாளர்களின் எண்ணிக்கை : 
ஈட்டிய விடுப்பு பெற்றுக் கொண்ட / வழங்கப்பட்ட 

பணியாளர்களின் எண்ணிக்கை : 
(ii ) ஈட்டிய விடுப்பிற்குப் பதிலாக ஊதியம் சம்பளம் 

வழங்கப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை: 
18 . மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்ட நடவடிக்கைகள் : 
( ) 1951ஆம் ஆண்டு மலைத்தோட்ட தொழிலாளர் 

சட்டத்தின் 11ஆம் பிரிவின்படி உணவகம் 

செயல்படுகிறதா 
( a ) சமைக்கப்பட்ட உணவு மற்றும் சிற்றுண்டி , முதலியன 

ஏதேனும் வழங்கப்படுகிறதா : 
(b ) சமைக்கப்பட்ட உணவு மட்டும் வழங்கப்படுகிறதா 
( c ) சிற்றுண்டி மட்டும் வழங்கப்படுகிறதா 

அடக்க விலைக்குள் விற்கப்படுகிறதா : 
அப்படியெனில் , அடக்கவிலைக்குக்கீழ் விற்கப்படும் 

வகைகளை தெரிவிக்கவும் . 
( ii ) 1951 ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர் 

சட்டத்தின் 12ஆம் பிரிவின்படி மழலையர் 
காப்பகத்திற்கு வகை செய்யப்பட்டுள்ளதா : 
சேர்த்துக்கொள்ளப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை: 
மழலையர் காப்பகத்தில் வழங்கப்படும் வசதிகள் : 


( a) பால் 


( b ) உணவு 


( c ) உடைகள் 
( d) விளையாட்டு பொம்மைகள் 
( e) மருத்துவ உதவி 
(f ) மற்றவை 
ஒவ்வொரு மழலையர் காப்பகத்தில் பணியிலமர்த்தப்பட்ட 
பணியாட்களின் எண்ணிக்கை: 
( a) பயிற்சிபெற்ற ஆயா 

( b ) பெருக்குபவர்கள் 
19 . நோய்க்கான சலுகைகள் : 
( 1) நோய் குறித்த சலுகை பெறுவதற்கு விண்ணப்பித்த 

நபர்களின் எண்ணிக்கை: 
( ii) நிராகரிக்கப்பட்ட நேர்வுகளின் எண்ணிக்கையும் 

அதன் காரணமும் : 
( iii ) நோய் குறித்த சலுகை பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்ட 

நபர்களின் எண்ணிக்கை மற்றும் செலுத்தப்பட்ட 
மொத்தத் தொகை : 


20 . பேறுகாலச் சலுகைகள் : 


( 10) சலுகைகள் : 


சலுகைகள் பெற்ற 
தொழிலாலர்களின் 
எண்ணிக்கை 


செலுத்தப்பட்ட 
மொத்த 
தொகை 


( a ) கருச்சிதைவு: 


( b ) பிள்ளைப்பேற்று நிலை 
( c ) உடல் நலமின்மை 


( d ) மருத்துவச்சலுகை 


( e) மொத்தம் 


(ii)1961 ஆம் ஆண்டு மகப்பேறுச் சலுகைச் சட்டத்தின் 

6ஆம் பிரிவின்கீழ் அறிவிப்பு அளித்த பெண்களின் 

எண்ணிக்கை: 
(ii) பிள்ளைப்பேறு நிலையிலிருப்பதைத் தெரிவிக்கும் 

அறிவிப்பு பெறப்பட்டதன் பேரில் விடுப்பு அனுமதி 

பெற்ற பெண்களின் எண்ணிக்கை: 
(iv ) சம்பந்தப்பட்ட பெண்ணைத் தவிர மற்ற நபர்களுக்கு எண்ணிக்கை : 
தொகை வழங்கப்பட்ட நேர்வுகள் : 

வழங்கப்பட்ட தொகை : 
மேல்முறையீட்டு அதிகாரி அல்லது ஆய்வாளரின் எண்ணிக்கை : 

ஆணையின் பேரில் தொகை வழங்கப்பட்ட நேர்வுகள் : வழங்கப்பட்ட தொகை : 
( vi) நிராகரிக்கப்பட்ட பேறுகாலச்சலுகைக்கான 

எண்ணிக்கை: 
கோரிக்கைகள் : 

வழங்கப்படாதத் தொகை : 
( vi ) நிராகரிக்கப்பட்ட மருத்துவ மிகை ஊதியத்திற்கான எண்ணிக்கை: 
கோரிக்கைகள்: 

செலுத்தப்படாத தொகை : 
(vi) கருச்சிதைவிற்காக விடுப்பு விண்ணபிக்கப்பட்டு , எண்ணிக்கை: 
ஆனால் அவை நிராகரிக்கப்பட்ட நேர்வுகள் : 

வழங்கப்படாத தொகை : 
பிரிவு 10 - இன் கீழ் உடல் நலமின்மைக்கு கூடுதல் எண்ணிக்கை: 
விடுப்புக்கு விண்ணப்பிக்கப்பட்டு ஆனால் நிராகரிக்கப்பட்ட வழங்கப்படாதத் தொகை : 

நேர்வுகள் : 
( 3) 1961ஆம் ஆண்டு பேறுகாலச் சலுகைச் சட்டத்தின் எண்ணிக்கை : 

12ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் வரம்பு வழங்கப்படாத தொகை : 
நிபந்தனையின்கீழ் பேறுக்காலச்சலுகை மற்றும் அல்லது 

மருத்துவ மிகை ஊதியம் மறுக்கப்பட்ட பெண்கள் : 
( xi) 1961ஆம் ஆண்டு பேறுகாலச் சலுகைச் சட்டத்தின் 

8 - ஆம் பிரிவின்கீழ் நிருவாகத்தால் பேறுகாலத்திற்கு 
முன்னும் பேறுகாலத்திற்கு பின்னரும் கட்டணமின்றி 

பராமரிப்பு வசதி பெற்ற நேர்வுகளின் எண்ணிக்கை : 
21 . மிகை ஊதியம் : 
( i ) மிகை ஊதியம் அளிக்கப்பட்டதன் வாயிலாக பயனடைந்த 

பணியாளர்களின் எண்ணிக்கை : 
( ii ) அறிவிக்கப்பட்ட மிகை ஊதியத்தொகை விழுக்காடு : 
( iii ) வழங்கப்பட்ட மிகை ஊதிய மொத்த தொகை : 
( iv ) தொகை வழங்கப்பட்ட நாள் : 


(iv) 


22 . நிரந்தரத் தகுதி நிலை வழங்குதல் : 
(1) 480 நாட்கள் தொடர்ச்சியாக பணி நிறை செய்த 

தற்காலிகப் பணியாளர்களின் எண்ணிக்கை : 
அந்த கால அளவில் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட 

பணியாளர்களின் எண்ணிக்கை: 
(ii ) அந்த கால அளவில் , வேண்டிய பணி நிரந்தரம் 

செய்யப்பட வேண்டிய பணியாளர்களின் எண்ணிக்கை: 

கால தாமத்திற்கான காரணங்கள் : 
23 . ஒப்பந்தத் தொழிலாளர் : 
( 1 ) ஒப்பந்ததாரர்களின் பெயர் மற்றும் முகவரி : 

ஒப்பந்தக் கால அளவு : 
(ii ) பணியிலமர்த்தப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களின் 

பணியின் செயல்பாடுகளின் தன்மை : 
(iv ) ஒவ்வொரு ஒப்பந்ததாரரால் பணியமர்த்தப்பட்ட 

பணியாளர்களின் உயரளவு எண்ணிக்கை: 
( V ) பணிபுரிந்த நாட்களின் எண்ணிக்கை: 
( iv ) மனித உழைப்பு நாட்களின் எண்ணிக்கை: 
24 . மாநிலங்களிடையே இடம்பெயர்ந்த வேலையாட்கள் : 
(1) சொந்த மாநிலத்திலுள்ள ஒப்பந்ததாரர்களின் பெயர் 

மற்றும் முகவரி: 
பணி வழங்கும் மாநிலத்தில் (தமிழ்நாடு ) உள்ள 

முதன்மை வேலையளிப்பவரின் பெயர் : 
(i) ஒப்பந்தக் கால அளவு : 
(iv ) பணியிலமர்த்தப்பட்ட இடம்பெயர்ந்த பணியாளர்களின் 

பணியின் செயல்பாடுகளின் தன்மை : 
( V ) ஒவ்வொரு ஒப்பந்ததாரரால் பணியிலமர்த்தப்பட்ட , 

இடம்பெயர்ந்த பணியாளர்களின் உயரளவு எண்ணிக்கை: 
( vi ) பணிபுரிந்த நாட்களின் எண்ணிக்கை: 
( vii) மனித உழைப்பு நாட்களின் எண்ணிக்கை: 
( vii ) வழங்கப்பட்ட இடப்பெயர்வு படித்தொகை : 
(ix) பணிபுரியும் இடத்திலிருந்து வெளியிடத்திற்குச் சென்று 

திரும்பியதற்கு வழங்கப்பட்ட பயணப்படித் தொகை : 
பணிபுரியும் இடத்திலிருந்து வெளியிடத்திற்குச் சென்று 
திரும்பியதற்காக வழங்கப்பட்ட சம்பளத் தொகை : 


நாள் : 


இடம் : 


வேலையளிப்பவரின் கையொப்பம் 


குமார் ஜெயந்த் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


12 


[ அரசாணை (நிலை) எண் 115 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (D - 2)த் துறை , 13 ஏப்ரல் 2016.) 


1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 14/1947 ) 38 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 1958 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தில் செய்யக் கருதியுள்ள கீழ்க்காணும் 
திருத்தத்தின் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 38(1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு மாதங்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் இந்த வரைவுத் திருத்தம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , தேனாம்பேட்டை , சென்னை - 600 006 - இல் உள்ள 
தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக அரசு செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் 
சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவேண்டும் . 


வரைவுத் திருத்தம் 


மேற்சொன்ன விதிகளைச் சேர்ந்த 70 ஆம் விதியில் , (2 ) துணை விதிக்குப் பின்னர் கீழ்க்காணும் துணைவிதி சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : 


(3 ) வழக்கிடை விண்ணப்ப மனுக்களில் ஆணைகளின் நகல் ஒன்றைக் கோரி தொழிலாளர் அல்லது தொழிலாளர்கள் 
நேர்விற்கேற்ப தொழிலாளரின் அல்லது தொழிலாளர்களின் சார்பில் தொழிற்சங்கம் விண்ணப்பிக்கிறவிடத்து , அவருக்கு அத்தகைய 
ஆணைகளின் நகல் ஒன்று இலவசமாக வழங்கப்படும் . 


குமார் ஜெயந்த் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள், 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


